Kerala Gazette No. 42 dated 25th October , 2011. 
PART I 


Section iii 


GO 


SANMENTO 


SWENT OF KX 


गन्धवजय 


N 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - சி ) துறை 


அறிக்கை 


எண் 21766/ ச . இ . சி . 2/சட்டம் . 


திருவனந்தபுரம் , - 

2010 ஆகஸ்ட் 8 
1932 சிராவணம் 17 . 


2010 ஆகஸ்ட் 8ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் வெளியிடப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர், 
சிறப்பு செயலர் (சட்டம் ) . 


2010 - ன் அவசரச்சட்ட 


ம் எண் 36 


2010 - ன் கேரள வேளாண்மைத்தொழிலாளர்கள் 

(திருத்த ) அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தியொன்றாவது ஆண்டில் கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1974- ன் கேரள வேளாண்மை தொழிலாளர்கள் சட்டத்தை மேலும் 
திருத்துவதற்கான ஒரு அவசரச்சட்டம் . 

முகவுரை. - 1974- ன் கேரள வேளாண்மை தொழிலாளர்களின் சட்டம் 
இதற்கு பின் தோன்றும் தேவைக்காக மேலும் திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 


2010 - ன் கேரள வேளாண்மை தொழிலாளர்களின் சட்டம் ( 2010- ன் 1) , 
2010 ஜனவரி 4ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப் 
பட்டதாலும் ; 

2010- ன் பெப்ருவரி 24ஆம் தேதி தொடங்கி 2010 மார்ச் 31ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்கூறிய 
அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டு 
வருவதற்குரிய ஒரு மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்கு 2010 
ஏப்ரல் 6ஆம் தேதி 2010 - ன் கேரள வேளாண்மை தொழிலாளர்களின் 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 14 ) கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டதாலும் ; 

2010 ஜூன் 28ஆம் தேதி தொடங்கி 2010 ஜூலை 29ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் 
கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் 
செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பின் 213-வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு (2)- ன் 
துணை உட்பிரிவு ( எ )- ன் அடிப்படையில் 2010 - ன் கேரள வேளாண்மை 
தொழிலாளர்கள் (திருத்த ) அவசரச்சட்டம் (2010- ன் 14 ) 2010 ஆகஸ்ட் 9ஆம் 
தேதி அமலில் இருந்து நின்று விடுவதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் தாம் 
துரித நடவடிக்கை எடுக்க தேவையான சூழ் நிலைகள் நிலவில் 
உள்ளன என கேரள ஆளுநர் புரிந்து கொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் 213 வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ஆல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி , கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1) இந்த சட்டம் 2010- ன் கேரள 
வேளாண்மை தொழிலாளர்கள் (திருத்த ) அவசரச்சட்டம் என அழைக்கப் 
படலாம் . 

( 2 ) 2010 ஜனவரி 5ஆம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாக கருதப்பட 
வேண்டும் . 


2 . 1974 - ன் 18 - வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். -- 
இந்த அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலகட்டத்தில் , 1974- ன் கேரள 
வேளாண்மை தொழிலாளர்களின் சட்டம் ( 1974- ன் 18 ) ( இதன் பிறகு 
முதன்மைச்சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) பிரிவு 3 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள 
திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 

3 . பிரிவு 9- ன் திருத்தம் . முதன்மை சட்டத்தின் பிரிவு 9-ல் , 


(i) துணைப்பிரிவு (1)- க்குப் பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" (1 ) வேளாண்மை நில பரப்பளவில் நாற்பது ஏக்கருக்கு மேல் 
வைத்திருக்கும் ஒவ்வொரு நில உரிமையாளரும் நாற்பது ஏக்கருக்கு கூடுதலாக 
அவர் வைத்திருக்கும் நிலத்திற்காக அல்லது குறிப்பிட்ட முறையில் அதன் 
பகுதிக்காக வருடத்திற்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்து பைசா நிரக்கில் 
நிதிக்கு நன்கொடை செலுத்த வேண்டும். 


( i ) துணைப்பிரிவு ( 3) - க்கு பிறகு , துணைப்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ ( 4 ) அரசு , ஒவ்வொரு நிதியாண்டிலும் பதிவு செய்த வேளாண்மை 
தொழிலாளர்களால் செலுத்தப்படும் நன்கொடைக்கு சமமான தொகையை 
மானியமாக ஒவ்வொரு ஆண்டும் நிதிக்கு நன்கொடை வழங்க வேண்டும் . 

4 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . --(1 ) 2010 - ன் கேரள வேளாண்மை 
தொழிலாளர்கள் (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 14 ) இதன் மூலம் 
இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கறிய 
அவசரச்சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் செய்த 
ஏதேனும் காரியமோ , எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச் 
சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ 
எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


ஆர். எஸ் . கவாய் , 

ஆளுநர். 


